GOVERNMENT OF TAMIL NADU 

2013 


[Regd . No . TN /CCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Rs . 4 .00 Paise . 


E 
TAM 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


JPCE 


GOVERS 


TILNAD 


RL 


WTH 
ALO 


PUBLISHED BY AUTHORITY 


10HE 1 * 


RIUMPHS 


No. 7 ] 


CHENNAI, WEDNESDAY, FEBRUARY 20 , 2013 
Maasi 8 , Nandhana , Thiruvalluvar Aandu - 2044 


Part II — Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages. 


HOME DEPARTMENT — cont. 


HIGHER EDUCATION DEPARTMENT 
Tamil Nadu Teachers Education University Act, 
Amendment to Notification for approved 

the Constitution of the Academic Council and 
Nominated Members Amendment to Notification .. 


Constitution of Additional District Mahila Court at 
Magisterial Level 

.. 168 - 169 


166 


LAW DEPARTMENT 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 
Indian Tolls Act — Erratum to Amendment .. . 


Tamil Nadu National Law School Act - Appointment 

of certain person as the First Vice -Chancellor 
of the Tamil Nadu National Law School, 
Tiruchirappalli 


166 


169 


HOME DEPARTMENT 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


Disputes between Workman and Managements 
referred to Labour Courts for Adjudication .. 


169 - 172 


MUNICIPAL ADMINISTRATION AND WATER 

SUPPLY DEPARTMENT 


172 


Tamil Nadu Protection of Interests of Depositors , (in 

Financial Establishments ) Act — M / s . M . S . I. S . 
Solutions , Chennai .. 

.. . 

166 - 167 
Provincial Insolvency Act - Appointment of certain 

person as official Receiver within the Local Limits 
of the Jurisdiction of the District Court, Madurai 
District for certain period .. . . 167 
Scheduled Castes and Schedules Tribes 

( Prevention of Atrocities ) Act - Appointment of 
certain person as Special Public Prosecutor for 
conducting cases in the Court of the Principal 

District and Sessions Judge , Cuddalore District.. 168 
Code of Criminal Procedure . 
Declaration of certain Traffic Points case to form 

part of the Local Area of the Police Stations in 
Tiruchengode Taluk , Namakkal District 


Acquisition of Lands . . . . 

பொதுத் துறை 
virgji ewqJ651 916001 60TIT UGÁSLİ , 2013 .. 


172 - 173 


SOCIAL WELFARE AND NUTRITIOUS MEAL 

PROGRAMME DEPARTMENT 
Juvenile Justice (Care and Protection of Children ), 

Act — Constitution of Juvenile Justice Board in 
certain Districts in the State of Tamil Nadu . . 


173 


168 


D . T.P . - 11 - 2 (7 ) — 1 


[ 165 ] 


D . T.P . - 11- 2 (7 ) — 1a 


166 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec . 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HIGHER EDUCATION DEPARTMENT 


Approved the Constitution of the Academic Council and 

nominated certain Members for certain period under 
the Tamil Nadu Teachers Education University Act, 
2008 . 


1997 ) – M /s. M . S .I.S . Solutions , Chennai – Default in return 
of deposits by the financial establishment – Ad- interim order 
attaching the movable and immovable properties of the said 
Financial establishment under Section 3 of the said Act – 
Orders – Issued .] 


The following Government Order is published : 


( Tamil Nadu Act 33 of 2008 ) 


[G .O .Ms. No . 33, Home (Police XIX ), 11th January 2013.] 


READ : 


[G . O . (10 ) No. 20 , Higher Education (K2), 30th January 2013, 
தை 17 , நந்தன , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 . ) 

Amendment to Notification 
No. ||(2 )/HE / 194 /2013. — " In the said notification issued 
vide G .O . ( 1D ) No. 342 , Higher Education (K2) Department, 
dated 7 - 12 - 2012 under Section 22 ( 1) - Class (c ) under 
heading Government Aided at Sl.No. 3 , the name of 
Dr. N . Ramakrishnan should be substituted instead of 
Dr . N . Thiyagarajan ”. 


From the Additional Director General of 

Police , Economic Offences Wing - II , Chennai, 
Letter No. C1/ 10494 / 2012 , dated 14 - 11 - 2012 . 


Order : No. 33, Home (Police XIX ), 11th January 2013 . 


Whereas , complaints have been received from a number 
of depositors that Messers M . S .I. S . Solutions , Chennai, a 
financial establishment has defaulted the return of deposits 
made by the depositors after maturity ; 


APURVA VARMA, 
Principal Secretary to Government. 


HIGHWAYS AND MINOR PORTS DEPARTMENT 


And whereas, the Government is satisfied that the said 
financial establishment is not likely to return the deposits to 
the depositors and hence , the Government have to protect 
the interests of such depositors ; 


Amendment to Notifications under Indian Tolls Act 


Levy of Toll -Agreement between Tamil Nadu Road 

Development Company Limited and Government of 
Tamil Nadu for improvement and Maintenance of East 
Coast Road for certain period under the Act . 


And whereas , the movable and immovable properties 
specified in the Schedule to this order are alleged to have 
been procured by the said financial establishment from and 
out of the deposits collected from the depositors ; 


[Letter No . 1185 /HV2/2013 - 1, Highways and 

Minor Ports (HV2), 5 - 2 - 2013.] 


Erratum to Notification 


The following Erratum is issued to the G . O . (Ms) No. 8 , 
Highways and Minor Ports (HV2) Department, dated 
24 - 1 - 2013 is published in Notitication No . 11( 2 )/HWMP/ 107 
( a - 1 )/2013 , at Page No . 1 in Part 11 - Section 2 of the 
Tamil Nadu Government Gazette Extraordinary ( Issue No. 19 ). 


Now , therefore , in exercise of the powers conferred by 
Section 3 of the Tamil Nadu Protection of Interests of 
Depositors (in Financial Establishments ) Act, 1997 
( Tamil Nadu Act 44 of 1997 ), the Governor of Tamil Nadu 
hereby makes an Ad- interim order attaching the movable and 
immovable properties standing in the names of the partners 
of Messers M .S .I.S . Solutions , Chennai as specified in the 
Schedule to this order and transfers the control over the said 
movable and immovable properties to the Competent Authority , 
namely , the competent Authority and District Revenue Officer, 
Chennai appointed under the said Act . 


ERRATUM 


The said G . O . (Ms) No . 8 , shall be read as 
G . O .(Ms) No. 9 . 


NIRANJAN MARDI, 
Principal Secretary to Government. 


2 . The Competent Authority, Chennai is requested to 
pursue further action in accordance with the procedure laid 
down in sub - sections (3 ) and (4 ) of Section 4 of the said Act 
and also the formalities prescribed in the Tamil Nadu Protection 
of Interests of Depositors ( in Financial Establishments ) 
Rules , 1997. 


HOME DEPARTMENT . 


Secretariat, 20th February 2013. 


M /s . M . S .I. S . Solutions, Chennai under the Tamil Nadu 

Protection of Interests of Depositors ( in Financial 
Establishments ) Act. 


3. The Special Public Prosecutor, special Court for the 
Tamil Nadu Protection of Interests of Depositors ( in Financial 
Establishments ) Act, 1997 , Chennai-600 104 is requested to 
render necessary assistance to the Competent Authority in 
filling the application before the said Special Court . 


No . 11 ( 2 )/HO / 195 /2013 . 


[ Tamil Nadu Protection of Interests of Depositors (in 
Financial Establishments ) Act, 1997 ( Tamil Nadu Act 44 of 


(By order of the Governor ) 


Feb. 20 , 2013 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


167 


THE SCHEDULE 


I List of movable properties . 


(a ) Details of Vehicles 


Serial 


Description of 

Property 


Engine No. 


Chassis No. 


( 2 ) 


(3 ) 


R3C13575 


CDC098510 


Piaggio Ape Auto 
TN 07 AA 1401 


16C94465534 


M - 80 TN 31 A 2701 
Scooty TN 07 BE 9492 


16E94K65198 
OG2AA2029070 
OD1L81673486 


MD626DG36A27123 


MD621BD 1281180543 


TVS -XL -Heavy 
TN -07BC - 1400 


(b ) Seized gold ornaments 


Serial No. 


Weight of Gold Jewels 


Value 


1 . 


Jewels seized 15 .760 gm 
(Seized vide Form 95 ) 


Rs. 46 ,5241 
( Approximately ) 


II. List of Immovable properties 


Serial 


No. 


Description of 

Property 


Document 

No. 


Survey 
Number 


Extent 
Sq . Ft. 


Name and 

address of the 
owner of the Property 

( 3 ) 


(1) 


(2 ) 


(5 ) 


(4 ) 
7545 /09 


(6 ) 
147792 Sq . ft. 


481/ 1B 


Mrs. Pragadeeswari 
No. 4 /5 , A .L . Mudaliyar, 
2nd Street, Velachery , 
Chennai-42 . 


Plot No. 34 , 
Gandhi Nagar Annex , 
Sembedu Village , 
Arakkonam Taluk , 
Konaripakkam , 
Vellore District. 


Do 


7544 /09 


481 / 1B 


1425 Sq. ft. 


Plot No. 35 , 
Gandhi Nagar Annex , 
Sembedu Village , 
Arakkonam Taluk , 
Konaripakkam , 
Vellore District. 


5012 /09 


481 / 1B 


1200 Sq. ft . 


Mr. Kumararaja 
No. 4 /5 
A .L . Mudaliyar 
2nd Street, 
Velachery , 
Chennai-42 . 


Plot No. 22 , 
Gandhi Nagar Annex , 
Sembedu Village , 
Arakkonam Taluk , 
Vellore District. 


R . RAJAGOPAL , 
Principal Secretary to Government. 


Appointment of certain person as official Receiver within 

the Local Limits of the Jurisdiction of the District 
Court, Madurai District for certain period under the 
provincial Insolvency Act. 
[G . O .(3D ) No.4, Home (Courts V), 28th January 2013.) 

No. 11 (2 )/HO / 196 / 2013 . — In exercise of the powers 
conferred by sub -section (1 ) of Section 57 of the Provincial 


Insolvency Act, 1920 (Central Act V of 1920 ), the Governor of 
Tamil Nadu hereby appoints Thiru C . Ayyam Perumal, 
Advocate , Slo . A . Chelliah , residing at No. 96 / 80 , Ganapathy 
Nagar, M . G . R . Street, Villapuram , Madurai-2 as Official 
Receiver within the local limits of the jurisdiction of the District 
Court, Madurai District, for a period of three years with effect 
on and from the date on which he assumes charge of his 


Office . 


168 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part 11 — Sec. 2 


Constitution of Additional Mahila Courts at Magisterial 

Level under Code of Criminal Procedure. 
[G .O . Ms. No . 88, Home (Courts -II), 5th February 2013.] 

No . 11 ( 2 )/HO / 199 / 2013 . - In exercise of the powers 
conferred by sub -section ( 1) of Section 16 of the Code of 
Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974 ), the Governor 
of Tamil Nadu , after consultation with the High Court , Madras , 
hereby establishes a court of Metropolitan Magistrate 
( Additional Mahila Court) in Chennai City . 


NOTIFICATION -11 


Appointment of certain person as Special Public 

Prosecutor for conducting cases in the court of the 
Principal District and Sessions Judge, Cuddalore 
District under the Scheduled Castes and Schedules 
Tribes (Prevention of Atrocities ) Act . 
[G .O .(D ) No .87, Home ( Cts. VIA ), 4th February 2013.) 

No . 11( 2 )/HO / 197 /2013 . - In exercise of the powers 
conferred by sub - section 15 of the Scheduled Castes and 
Scheduled Tribes (Prevention of Atrocities ) Act 1989 (Central 
Act 33 of 1989) the Governor of Tamil Nadu hereby appoints 
Thiru M . Arumugam , Slo . Mari, 806 , North Street, Bharathi 
Nagar, L .N . Puram , Panruti Taluk , Cuddalore District as Special 
Public Prosecutor for the purpose of conducting cases in the 
Court of the Principal District and Sessions Judge , Cuddalore 
District under Section 14 of the said Act on tenure basis for 
a period of three years from the date of assuming office 
subject to observance of existing terms and conditions of 
appointment. The Collector of Cuddalore District is directed to 
report the date on which the Law Officer assumes office the 
Government. 

Notifications under the Code of Criminal Procedure . 
Declaration of certain Traffic Points case to form part of 

the Local Area of the Police Stations in Tiruchengode 
Taluk , Namakkal District. 


[G . O . Ms. No. 88 , Home (Courts - II), 5th February 2013.] 

No . 11 ( 2 )/H0 /200 /2013 . — In exercise of the powers 
conferred by sub -section ( 1) of Section 11 of the Code of 
Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974 ), the Governor 
of Tamil Nadu, after consultation with the High Court, Madras , 
hereby establishes a court of Judicial Magistrate (Additional 
Mahila Court) at Coimbatore in Coimbatore District. 


NOTIFICATION - II 
[G .O . Ms. No. 88, Home (Courts -II), 5th February 2013.) 

No. 11 ( 2 )/HO / 201/2013. - In exercise of the powers 
conferred by sub -section ( 1) of Section 11 of the Code of 
Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974 ), the Governor 
of Tamil Nadu, after consultation with the High Court, Madras , 
hereby establishes a court of Judicial Magistrate (Additional 
Mahila Court) at Madurai in Madurai District. 


NOTIFICATION -IV 
[G .O . Ms. No . 88 , Home (Courts -II), 5th February 2013.] 

No. 11( 2 )/HO / 202/ 2013 . - In exercise of the powers 
conferred by sub - section ( 1) of Section 11 of the Code of 
Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974 ), the Governor 
of Tamil Nadu , after consultation with the High Court, Madras, 
hereby establishes a court of Judicial Magistrate (Additional 
Mahila Court ) at Tiruchirappalli in Tiruchirappalli District. 


( 3 ) 


NOTIFICATION -V 


[G . O .Ms.No.80 , Home (Pol-XIV ), 31st January 2013.) 

No. II (2 )/HO / 198 /2013. — Under clause (s ) of Section 2 of 
the Code of Criminal Procedure , 1973 (Central Act 2 of 
1974 ), the Governor of Tamil Nadu hereby declares that with 
effect on and from the 31st day of January 2013 , the traffic 
points specified in column (3 ) of the Schedule below shall 
cease to form part of the local area of the police station 
specified in column ( 2 ) and shall form the local area of the 
police station specified in column (4 ) thereof: 

THE SCHEDULE 
District Police station Name of the Police station to 

to which at Traffic Points which hereafter 
present 

to be attached 
attached 
(1 ) ( 2 ) 

(4 ) 
Namakkal Tiruchengode 1 . Velur Road Tiruchengode 

Town Police Junction Traffic Police 
Station 

2 . Ohm Kaliamman Station 

Kovil Junction 
3 . Anna Statue 
4 . Sankagiri Road 

Roundana 
5 . Kozhikkalnatham 

Road Junction 
6 . Salem Road 

Junction 
7 . Namakkal Road 

Kosavampattymedu 
8 . Malaisuthi Road 
9 . Erode Road Old RVR 

Petrol Bunk . 


[G .O . Ms. No. 88, Home (Courts -II), 5th February 2013.] 

No. 11(2 )/HO / 203/ 2013 . - In exercise of the powers 
conferred by sub -section ( 1) of Section 11 of the Code of 
Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974 ), the Governor 
of Tamil Nadu , after consultation with the High Court, Madras , 
hereby establishes a court of Judicial Magistrate (Additional 
Mahila Court) at Tirunelveli in Tirunelveli District. 


NOTIFICATION - VI 


[G .O . Ms. No. 88 , Home (Courts- II), 5th February 2013.] 


No . II ( 2 )/HO / 204 /2013. - In exercise of the powers 
conferred by sub -section ( 1) of Section 11 of the Code of 
Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974 ), the Governor 
of Tamil Nadu , after consultation with the High Court , Madras , 
hereby establishes a court of Judicial Magistrate ( Additional 
Mahila Court ) at Salem in Salem District. 


R . RAJAGOPAL , 
Principal Secretary to Government. 


Feb . 20 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


169 


NOTIFICATION - VII 

தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
[ G . O . MS. No . 88 , Home ( Courts- II), 5th February 2013.) 

Disputes between Workmen and Managements referred 
No . || ( 2 )/ HO / 205/ 2013 . -- In exercise of the powers 

to Labour Courts for Adjudication . 
conferred by sub - section ( 1 ) of Section 11 of the Code of 
Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974 ), the Governor தி லட்சுமி மில்ஸ் கம்பெனி லிமிடெட் , பல்லடம் . 
of Tamil Nadu , after consultation with the High Court , Madras , 
hereby establishes a court of Judicial Magistrate (Additional [ அரசாணை ( டி ) எண் 19 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
Mahila Court) at Cuddalore in Cuddalore District. 

1) த் துறை , 4 ஜனவரி 2013 .) 
NOTIFICATION - VIII 

No II (2 )/LE/210/2013. --திரு . ஆர் . தனபால் , டிக்கட் எண் 5431) 
[ G. O . MS . No. 88, Home ( Courts -II), 5th February 2013 ] 

என்பவருக்கு நிர்வாகம் ஆர் . டபிள்யு மார்க் செய்ததை ஆட்சேபித்து 

கோவை , பெரியார் மாவட்ட திராவிட பஞ்சாலை தொழிலாளர் 
No . II( 2 )/ HO/ 206/ 2013 . -- In exercise of the powers முன்னேற்ற சங்கம் என்ற தொழிற்சங்கத்திற்கும் , கோவை பல்லடம் 
conferred by sub -section ( 1 ) of Section 11 of the Code of தி லட்சுமி மில்ஸ் கம்பெனி லிமிடெட் என்ற நிர்வாகத்திற்கும் இடையே 
Criminal Procedure , 1973 ( Central Act 2 of 1974 ) , the Governor 

தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
of Tamil Nadu , after consultation with the High Court , Madras , 
hereby establishes a court of Judicial Magistrate ( Additional மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 
Mahila Court) at Perambalur in Perambalur District. 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

கருதுவதாலும் ; 
NOTIFICATION -IX 
[ G. O . MS . No . 88 , Home ( Courts - II), 5th February 2013. ] 

எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 ) (c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
No . ||( 2 )/ HO / 207 / 2013 . - in exercise of the powers வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
conferred by sub - section ( 1 ) of Section 11 of the Code of தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை 
Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974 ), the Governor இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் கோவை , தொழிலாளர் 
of Tamil Nadu , after consultation with the High Court , Madras , நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
hereby establishes a court of Judicial Magistrate (Additional ஆணையிடுகிறார் . 
Mahila Court) at Chengalpattu in Kancheepuram District. 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
NOTIFICATION - X ) 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக் கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை , 
[ G. O . MS. NO . 88 , Home (Courts-II), 5th February 2013 ) 

தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No . II( 2 )/ HO / 208 / 2013 . -- In exercise of the powers 
conferred by sub - section ( 1 ) of Section 11 of the Code of 

இணைப்பு 
Criminal Procedure , 1973 (Central Act 2 of 1974 ), the Governor 
of Tamil Nadu , after consultation with the High Court , Madras , 

எழுவினா 
hereby establishes a court of Judicial Magistrate (Additional 
Mahila Court ) at Pudukkottai in Pudukkottai District. 

திரு . ஆர் . தனபால் டிக்கட் எண் 5431) ( வைண்டிங் ) என்பவருக்கு 

நிர்வாகம் 5 - 7 - 10 , 6 - 7 - 10 , 7 - 7 - 10, 8 - 7 - 10 ஆகிய 4 நாட்க ளுக்கு 
M . SENTHAMARAI, 

ஆர்.டபிள்யு " RTW " ( Refused to Work ) மார்க் செய்ததை ரத்து 
Additional Secretary to Government. செய்து அந்நாட்களை வேலை நாட்களாக பாவித்து சம்பளம் உள்ளிட்ட 

அனைத்து பணப்பயன்களும் வழங்க வேண்டும் என்ற 

தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 
LAW DEPARTMENT 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
Appointment of certain person as the first Vice -Chancellor 
of the Tamil Nadu National Law School, Tiruchirappalli 

[ அரசாணை ( டி ) எண் 22 , தொழிலாளர் மற்றும் 
for certain Period under the Tamil Nadu National 

வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 8 ஜனவரி 2013 .) 
Law School Act . 
[ G . O . MS. No . 83 , Law , 30th January 2013 , 

No. II (2 )/LE /211/ 2013. - கோவை , பெரியார் மாவட்ட திராவிட 

பஞ்சாலைத் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் என்ற 
தை 17 , நந்தன , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 .) 

தொழிற்சங்கத்திற்கும் தி லட்சுமி மில்ஸ் கம்பெனி லிமிடெட் , பல்லடம் 
No . ||( 2 )/LAW / 209/ 2013. -- In exercise of the powers என்ற நிர்வாகத்திற்கும் இடையே திரு. கே . பாலகிருஷ்ண ன் (டிக்கட் 
conferred by Section 51 of the Tamil Nadu National எண் 5410 ) என்பவரின் தற்காலிக பணி நீக்கம் தொடர்பாக 
Law School Act , 2012 (Tamil Nadu Act 9 of 2012 ) , the தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
Governor of Tamil Nadu hereby appoints Professor 
N . Murugavel , Dr . Ambedkar Government Law College , 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 
Chennai as the first Vice -Chancellor of the Tamil Nadu National 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
Law School, Tiruchirappalli for a period of three years from 

கருதுவதாலும் ; 
the date of his assuming office . 

எனவே , 1947 ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1) (c ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) பிரிவின் 
G . JAYACHANDRAN , 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
Secretary to Government. 


170 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


எனவே, 195 18/1947 ) 10 (1ங்கியுள்ள 
அதிகாரது 


தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை [ அரசாணை (டி ) எண் 24 , தொழிலாளர் மற்றும் 
இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் கோவை , தொழிலாளர் 

வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 8 ஜனவரி 2013 .) 
நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
ஆணையிடுகிறார் . 

No . II(2 ) LE /213/ 2013. - கோவை , பெரியார் மாவட்ட திராவிட 

பஞ்சாலைத் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் , என்ற 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 10(2ஏ ) தொழிற்சங்கத்திற்கும் தி லட்சுமி மில்ஸ் கம்பெனி 
பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து லிமிடெட் , பல்லடம் என்ற நிர்வாகத்திற்கும் இடையே 
மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை , தொழிலாளர் திரு என் . சங்கரலிங்கம் , டிக்கட் எண் 5543 ) என்பவரின் 
நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

தற்காலிக பணிநீக்கம் தொடர்பாக தொழிற்தகராறு எழுந்துள்ளது 

என்று அரசு கருதுவதாலும் ; 
இணைப்பு 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
எழுவினா 

கருதுவதாலும் ; 
திரு . கே . பாலகிருஷ்ணன் டிக்கட் எண் 5410 ) என்பவருக்கு 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
11 - 7 - 10 தேதி முதல் 7 - 8 - 10 - ம் தேதி வரை 28 நாட்கள் நிர்வாகம் ( மத்திய சட்டம் XIV /1947 ) 10 ( 1 ) (c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) 
வழங்கிய தற்காலிக வேலைநீக்க தண்டனையை ரத்து செய்து பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
அந்நாட்களை வேலை நாட்களாக கருதி முழுச்சம்பளம் உள்ளிட்ட 

கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன 
அனைத்து பணப்பயன்களும் வழங்க வேண்டும் என்ற தொழிற்தகராறை இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானது தானா ? 

கோவை , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 

வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
[ அரசாணை ( டி ) எண் 23 , தொழிலாளர் மற்றும் 

10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேலைவாய்ப்பு ( 1) த் துறை , 8 ஜனவரி 2013.) நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 

கோவை , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No. II (2 )/LE/ 212 / 2013. - கோவை , பெரியார் மாவட்ட திராவிட 
பஞ்சாலைத் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் , கோவை என்ற 
தொழிற்சங்கத்திற்கும் தி லட்சுமி மில்ஸ் கம்பெனி லிமிடெட் , 

இணைப்பு 
பல்லடம் என்ற நிர்வாகத்திற்கும் இடையே திரு வி . செல்வராஜ் 
(டிக்கட் எண் 5527 ) என்பவரை தற்காலிக பணிநீக்கம் செய்தது 

எழுவினா 
தொடர்பாக தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

திரு என் . சங்கரலிங்கம் டிக்கட் எண் 5543 ) என்பவருக்கு 
கருதுவதாலும் ; 

20 - 7 - 2010 - ம் தேதி முதல் 12 - 8 - 2010 - ம் தேதி வரை 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 

24 நாட்கள் நிர்வாகம் வழங்கிய தற்காலிக வேலைநீக்க 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

தண்டனையை ரத்து செய்து அந்நாட்களை வேலை நாட்களாக 
கருதுவதாலும் ; 

கருதி முழுச்சம்பளம் உள்ளிட்ட அனைத்து பணப்பயன்களும் 

வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் நியாயமானதுதானா ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 (1 ) (d ) 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் [ அரசாணை ( டி ) எண் 25 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன 

( 41) த் துறை , 8 ஜனவரி 2013 ) 
தொழிற்தகராறை இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் 
கோவை , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 

No.II (2) LE /214/ 2013 . - கோவை , பெரியார் மாவட்ட திராவிட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

பஞ்சாலைத் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் , கோவை என்ற 

தொழிற்சங்கத்திற்கும் தி லட்சுமி மில்ஸ் கம்பெனி லிமிடெட் , 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் பல்லடம் என்ற நிர்வாகத்திற்கும் இடையே திரு எஸ் . ஒளிமுத்து , 
10(2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட ( டிக்கட் எண் 5499 ) என்பவரை தற்காலிக பணிநீக்கம் செய்தது 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு தொடர்பாக தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கோவை , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . கருதுவதாலும் ; 
இணைப்பு 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
எழுவினா 

கருதுவதாலும் ; 
திரு வி . செல்வராஜ் டிக்கட் எண் 5527 ) என்பவருக்கு எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
9 - 7 - 2010 - ம் தேதி முதல் பகல் ஷிப்ட் 2வது நேரம் முதல் (மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) 
7 - 8 - 2010 - ம் தேதி வரை 29.5 நாட்கள் நிர்வாகம் வழங்கிய பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 
தற்காலிக வேலைநீக்க தண்டனையை ரத்து செய்து அந்நாட்களை கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன 
வேலை நாட்களாக கருதி முழுச்சம்பளம் உள்ளிட்ட அனைத்து தொழிற்தகராறை இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் 
பணப்பயன்களும் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோவை , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 
கோரிக்கை நியாயமானதுதானா ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


Feb . 20 , 2013 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


171 


மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் என்ற நிர்வாகத்திற்கும் இடையே திரு டி . ரவிச்சந்திரன் டிக்கட் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட எண் 5493) என்பவரின் தற்காலிக பணிநீக்கம் தொடர்பாக 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
கோவை , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
இணைப்பு 

கருதுவதாலும் ; 
எழுவினா 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
திரு எஸ் . ஒளிமுத்து டிக்கட் எண் 5499 ) என்பவருக்கு 

(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1) ( d ) பிரிவின் 
14 - 7 - 2010 - ம் தேதி முதல் 12 - 8 - 2010 - ம் தேதி வரை 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
30 நாட்கள் நிர்வாகம் வழங்கிய தற்காலிக வேலைநீக்க 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை 
தண்டனையை ரத்து செய்து அந்நாட்களை வேலை நாட்களாக 

இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் கோவை , தொழிலாளர் 
கருதி முழுச்சம்பளம் உள்ளிட்ட அனைத்து பணப்பயன்களும் 

நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 

ஆணையிடுகிறார் . 
நியாயமானதுதானா ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
[ அரசாணை ( டி ) எண் 26 , தொழிலாளர் மற்றும் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு கோவை , 
வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 8 ஜனவரி 2013.) 

தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
No . II (2 )/LE /215 /2013 . - திரு வி . ராஜசேகரன் டிக்கட் எண் 

இணைப்பு 
5257 ) என்பவருக்கு நிர்வாகம் ஆர் . டபிள்யு மார்க் செய்ததை 
ஆட்சேபித்து கோவை , பெரியார் மாவட்ட திராவிட பஞ்சாலைத் 

எழுவினா 
தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்திற்கும் , கோவை பல்லடம் 
தி லட்சுமி மில்ஸ் கம்பெனி லிமிடெட் , என்ற நிர்வாகத்திற்கும் திரு . டி . ரவிச்சந்திரன் டிக்கட் எண் 5493 ) என்பவருக்கு 
இடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 8 - 7 - 10 - ம் தேதி ஆப்நைட் ஷிப்ட் 2வது நேரம் முதல் 7 - 8 - 10 - ம் 
கருதுவதாலும் ; 

தேதி வரை 30.5 நாட்கள் நிர்வாகம் வழங்கிய தற்காலிக வேலைநீக்க 

தண்டனையை ரத்து செய்து அந்நாட்களை வேலை நாட்களாக கருதி 
மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 

முழுச்சம்பளம் உள்ளிட்ட அனைத்து பணப்பயன்களும் வழங்க 
அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 

வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? 
கருதுவதாலும் ; 

உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 
எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) (d ) 

[ அரசாணை ( டி ) எண் 28 , தொழிலாளர் மற்றும் 
பிரிவின் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் 

வேலைவாய்ப்பு ( 91) த் துறை , 8 ஜனவரி 2013.) 
கொண்டு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன 

No. II (2 )LE/ 217 / 2013. - கோவை , பெரியார் மாவட்ட திராவிட 
தொழிற்தகராறை இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் 
கோவை , தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட 

பஞ்சாலைத் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் , என்ற 

தொழிற்சங்கத்திற்கும் தி லட்சுமி மில்ஸ் கம்பெனி லிமிடெட் , பல்லடம் 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

என்ற நிர்வாகத்திற்கும் இடையே திரு பி . உதயகுமார் ( டிக்கட் 
மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் எண் 5352 ) என்பவரின் தற்காலிக பணிநீக்கம் தொடர்பாக 
10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கோவை , தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

மேற்சொன்ன தகராறை தொழிலாளர் நீதிமன்ற தீர்ப்புக்கு 

அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
இணைப்பு 

கருதுவதாலும்; 
எழுவினா 

எனவே , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIVI1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1) ( d ) பிரிவின் 
திரு வி . ராஜசேகரன் டிக்கட் எண் 5257 ) ( கார்டிங் ) வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
என்ப வருக்கு நிர்வாகம் 7 - 7 - 2010 , 8 - 7 - 2010 , 9 - 7 - 2010 , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தொழிற்தகராறை 
10 - 7 - 10 , 29 - 9 - 2010 , 30 - 9 - 2010 , 1 - 10 - 2010 , 4 - 10 - 10 , இணைப்பில் குறிப்பிட்டுள்ள எழுவினாவுடன் கோவை , தொழிலாளர் 
7 - 10 - 10 , 8 - 10 - 2010 , 9 - 10 - 2010 , 10 - 10 - 2010 மற்றும் நீதிமன்றத் தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் 
13 - 10 - 2010 ஆகிய 13 நாட்களுக்கு ஆர் .டபிள்யு " RTW" 
( Refused to Work ) மார்க் செய்ததை ரத்து செய்து அந்நாட்களை 
வேலை நாட்களாக பாவித்து சம்பளம் உள்ளிட்ட அனைத்து 

மேலும் , 1947 - ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
பணப்பயன்களும் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 

10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
கோரிக்கை நியாயமானதுதானா ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . நாளிலருந்து மூன்று மாதங்களுக்குள் தாப்பு அளக்குமாறு கோவை , 

தொழிலாளர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
[ அரசாணை ( டி ) எண் 27 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு 
( 91) த் துறை , 8 ஜனவரி 2013 .) 

இணைப்பு 
No . II (2)LE /216/ 2013. - கோவை , பெரியார் மாவட்ட திராவிட 

எழுவினா 
பஞ்சாலைத் தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் , என்ற 
தொழிற்சங்கத்திற்கும் தி லட்சுமி மில்ஸ் கம்பெனி லிமிடெட் , பல்லடம் 

திரு பி . உதயகுமார் (டிக்கட் எண் 5352 ) என்பவருக்கு 
9 - 7 - 10 - ம் தேதி முதல் பகல் ஷிப்ட் 2வது நேரம் முதல் 


19- 10 - 10 , 8- 19 ஆய 13 நாட்தை ரத்து செய்து அனைத்து 
10 (27 ) நந்து மூன்று மாதை கேட்டுக் 


ராக பாவிச்செய்ததை ரத்த ஆர். டபிள் மற்றும் 

ஆணையத் தீர்ப்புக்கு என எழுவினாவுடான்ன தொழில் 


172 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part || - Sec . 2 


12 - 8 - 10 - ம் தேதி வரை 34 .5 நாட்கள் நிர்வாகம் வழங்கிய தற்காலிக 
வேலை நீக்க தண்டனையை ரத்து செய்து அந்நாட்களை வேலை 
நாட்களாக கருதி முழுச்சம்பளம் உள்ளிட்ட அனைத்து 
பணப்பயன்களும் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? உரிய உத்தரவுகள் பிறப்பிக்க . 


பொதுத் துறை 
தலைமைச் செயலகம் 2013 , பிப்ரவரி 20 . 
வீரதீரச் செயலுக்கான அண்ணா பதக்கம் , 2013 . 

No II(2)/ PU / 219/2013 . - விருதுகள் - குடியரசு தினம் , 2013 
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படும் வீரதீரச் 
செயலுக்கான அண்ணா பதக்கம் , 2013 - பதக்கம் மற்றும் பரிசுத் 
தொகை - 2013 ஆம் ஆண்டிற்கு பதினோரு நபர்களுக்கு வழங்குதல் - 
ஆணை வெளியிடப்படுகிறது . ) 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


MUNICIPAL ADMINISTRATION AND WATER SUPPLY 

DEPARTMENT 


Acquisition of Lands 


[G . O . Ms. No. 24 , Municipal Administration and Water Supply 

(WSI), 4th February 2013, Thai 22 , Nandhana , 
Thiruvalluvar Aandu - 2044 .] 


No . II( 2 )/MAWS/218 / 2013 . - Whereas it appears to the 
Government of Tamil Nadu that the lands specified below 
and situated in the Village Madathahalli Village in 
Pappireddipatti Taluk , Dharmapuri District are needed for a 
public purpose to wit, for the construction ofMaster Balancing 
Reservoir under Vellore Combined Water Supply Scheme by 
the TWAD Board , notice to that effect is hereby given to all 
who it may concern , in accordance with the provision of 
sub -section ( 1 ) of Section 4 of the Land Acquisition Act 1894 
(Central Act 1 of 1894 ). 


கீழ்க்கண்ட அரசாணை வெளியிடப்படுகிறது : 
[ அரசாணை (நிலை ) எண் 38 , பொது ( பொது .1) த் துறை , 

18 ஜனவரி 2013.] 
படிக்க : 
(1 ) அரசாணை (நிலை) எண் 383 , பொது 

( பொது .1)த் துறை , நாள் 12 பிப்ரவரி 1980 . 
( 2) அரசாணை ( 3டி ) எண் 1 , பொது ( பொது .1)த் துறை , 

நாள் 24 - 01 - 2012 . 
ஆணை எண் 38 , பொது ( பொது .1) த் துறை , 2013 ஜனவரி 18 . 

பார்வை 1- ல் படிக்கப்பட்ட அரசாணையில் , வீரதீரச் செயல்புரிந்த 
பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் ஆகியோருக்கு அண்ணா 
பதக்கம் , தோற்றுவிக்கப்பட்டு , பொதுமக்களில் மூவருக்கும் , அரசு 
சொத்துக்களை பாதுகாத்த அரசு ஊழியர்கள் மூவருக்கும் 
( காவல் துறை நீங்கலாக ) வழங்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது . 

2 . பார்வை 2 - ல் படிக்கப்பட்ட அரசாணையில் மேற்குறிப்பிட்ட 
அண்ணா பதக்கத்திற்கான விருது தொகையை ரூ .1,00, 000 / - ஆக 
உயர்த்தி ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டது . அதன்படி 2012 - ஆம் ஆண்டு 
முதல் வீரதீரச் செயல்புரிந்த பொதுமக்களில் மூவரும் , 
அரசு ஊழியர்களில் மூவரும் ரூ.5 , 000 / - மதிப்புள்ள தங்கமுலாம் 
பூசிய அண்ணா வீரப்பதக்கமும் , ரூ . 1,00, 000/ - க்கான காசோலையும் 
மற்றும் சான்றிதழும் , மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் குடியரசு 
தினத்தன்று வழங்கி கௌரவிக்கப்படுவர் . 

3 . 2013 ஆம் ஆண்டிற்கான குடியரசு தினத்தன்று மாண்புமிகு 
தமிழக முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படும் இவ்விருதிற்கென 
தெரிவு செய்யப்பட்டவர்கள் விவரம் பின்வருமாறு : 


And , whereas it has become necessary to acquire the 
immediate possession of the lands specified in the schedule 
below , the Governor of Tamil Nadu hereby directs that the 
lands be acquired under the provisions of sub -section (2 ) of 
Section 17 of the said Act. 

Now , therefore, in exercise of the powers conferred by 
sub - section ( 2 ) of Section 4 of the said Act , the Governor of 
TamilNadu hereby authorizes the Revenue Divisional Officer, 
Harur , his staff and workmen , to exercise the powers conferred 
by the said sub -section and under clause ( c ) of Section 3 of 
the said Act. The Governor of Tamil Nadu hereby appoints 
the Revenue DivisionalOfficer, Harur to perform the functions 
of Collector under the said Act. 

Under sub -section ( 4 ) of Section 17 of the Act, Governor 
of Tamil Nadu directs in view of the urgency of the case , the 
provisions of Section 5 - A of the Act shall not apply to this 
case. 


பொதுமக்கள் பிரிவு 


1 . | மறைந்த மு . தேவராஜ் 

த / பெ . முனுசாமி , 
123 /64 , தாயார்குளம் ரோடு , 
எம் . ஜி . ஆர் . நகர் , 
காஞ்சிபுரம் தாலுக்கா ( ம ) மாவட்டம் . 


SCHEDULE 


Dharmapuri District, Pappireddipatti Taluk , 

Madathahalli Village . 
Ryotwari, dry , S . No. 32 / 2B2 belonging to Gopalakrishnan 
S /o Kadaampattiyan alias Perumal Chetti bounded on North 
by S . No. 32 /9A1A East by S .No. 32 / 2B3 South by S . No. 32 / 3B 
and West by S .Nos . 32 / 1 , 32 / 2A , 32 / 2B1 - ( Area 0 . 28 . 0 . 
hectare) . 


திரு . ல . சிவா, 
த / பெ . இலட்சுமணன் , 
எண் 211 /1 , நகராட்சி நகர், 
சோலார்புதூர் , 
ரயில்வே காலனி அஞ்சல் , 
ஈரோடு - 638 002 . 


Ryotwari , dry , S .No. 32 / 9A1A belonging to Srinivasan 
Slo Kadaampattiyan alias Perumal Chetti bounded on North 
by S .No. 34 East by S .No. 33/ 1 and 32 / 9A1B , South by 
32 / 2B2 and West by S .No.32/ 1 — (Area 0 . 25 .0 hectare ). 


மறைந்த தி . ஜவஹர் , 
த / பெ . திருநாவுக்கரசு , 
எண் . 14 , தொப்பைத் தெரு , 
ஆரணி - 632 301 , 
திருவண்ணாமலை மாவட்டம் . 


C . V . SANKAR , 
Principal Secretary to Government. 


Feb . 20 , 2013] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


173 


அரசு ஊழியர் பிரிவு 


4 . 


" 207500 - பல்வகை பொதுவான பணிகள் - 800 - ஏனைய செலவு 
-திட்டத்தில் சேராதது - B .O . துணிகரச் செயலுக்குப் பரிசுகள் - 
34 - ஏனைய செலவுகள் - 01 - ஏனைய இனங்கள் " (ததொகு 207500 
800 BQ 3416 ) 


திரு . பெ . தங்கவேலு , 
த / பெ . பெருமாள் கவுண்டர் , 
தோட்டக் காவலர் , 
பாலக்கோடு வனச்சரகம் , 
தர்மபுரி கோட்டம் , 
தர்மபுரி மாவட்டம் . 


திரு . மு . ராஜா , 
த / பெ . முத்துராஜ் , 
எழுத்தர் , 
தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் , 
தளபதி சமுத்திரம் , நாங்குநேரி வட்டம் , 
திருநெல்வேலி மாவட்டம் . 


8 . மேலே பத்தி 7 - ல் அனுமதிக்கப்பட்ட தொகையினை பெற்று 
முன்பக்கம் வரிசை எண் 2 - 3 - ல் தெரிவித்துள்ள 
விருதாளர்களுக்கான வரைவு காசோலைகளை விருதாளர்கள் 
பெயரில் பெற்றுத் தரவும் , பதக்கம் மற்றும் சான்றிதழ் செலவுகளுக்கான 
தொகை ரூ .30, 000/ - ( ரூபாய் முப்பதாயிரம் மட்டும்) - ஐ பணமாக்கி , 
பிரிவு அலுவலர் , பொது ( பொது - 1) த் துறை அவர்களிடம் ரொக்கமாக 
வழங்கவும் , பொது ( பட்டியல் . அ ) த் துறையின் பிரிவு அலுவலர் 
அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுகிறது . 


கிருஷ்ணகிரி மாவட்டம் , தேன்கனிக்கோட்டை தீயணைப்பு 
மற்றும் மீட்புப் பணிகள் நிலைய அலுவலர்கள் 
( i) திரு . டி . நடராசன் , நிலைய அதிகாரி 
( ii ) திரு . எ . இராஜபூசணம் , முன்னிலை தீயணைப்பு வீரர் 
(iii) திரு . எம் . வெங்கடசாமி , தீயணைப்பு வீரர் ( ஓட்டுநர் ) 
(iv ) திரு . என் . எஸ் . செல்வம் , தீயணைப்பு வீரர் 
( v ) திரு . வி . இராஜா , தீயணைப்பு வீரர் 
( vi ) திரு . பி . பெத்தையா, தீயணைப்பு வீரர் 


9 . இவ்வாணைக்கு அரசாணை (நிலை ) எண் 519 , நிதி 
( சம்பளங்கள்) த் துறை , நாள் : 29 - 9 - 1997 - ன்படி நிதித்துறையின் 
(சம்பள 
ஒப்புதல் தேவையில்லை . 

ஆ .சி . மோகன்தாஸ் , 
அரசுச் செயலாளர் . 


4 . மேலே பத்தி - 3 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள விருதாளர்களில் வரிசை 
எண் 1 முதல் 5 வரையிலான ஐந்து விருதாளர்களுக்கு தலா 
ரூ .1,00, 000/ ( ரூபாய் ஒரு இலட்சம் மட்டும் ) கேட்பு வரைவோலை / 
காசோலை , ரூ .5 ,000/ - ( ரூபாய் ஐந்தாயிரம் மட்டும் ) மதிப்பிலான 
தங்கமுலாம் பூசிய பதக்கம் மற்றும் சான்றிதழும் வழங்குவதற்கு அரசு 
ஆணையிடுகிறது . வரிசை எண் 6 - வதாக குறிப்பிடப்பட்டுள்ள 
ஆறு விருதாளர்களுக்கு விருதுத் தொகையான ரூ .1,00 , 000/ - ( ரூபாய் 
ஒரு இலட்சம் மட்டும் ) - ஐ சமமாக பிரித்து வழங்கவும் , 
ஆறு விருதாளர்களுக்கும் தலா ஒரு தங்கப்பதக்கமும் , சான்றிதழும் 
வழங்குவதற்கு அரசு ஆணையிடுகிறது . 

5 . மேலே பத்தி - 3 - ல் , வ . எண் 1 - ல் குறிப்பிடப்பட்டுள்ள விருதாளர் 
மறைந்த மு . தேவராஜ் அவர்களுக்கான விருது தொகை அவரது 
மனைவி திருமதி தில்லி அவர்களுக்கும் மற்றும் வரிசை எண் 3 - ல் 
தெரிவிக்கப்பட்டுள்ள விருதாளர் மறைந்த தி . ஜவஹர் 
அவர்களுக்கான விருது தொகை அவரது மனைவி திருமதி 
கு . மகாலட்சுமி அவர்களுக்கும் காசோலை /கேட்பு வரைவோலையாக 
வழங்கப்பட வேண்டும் . 


SOCIAL WELFARE AND NUTRITIOUS MEAL 

PROGRAMME DEPARTMENT 
Constitution of Juvenile Justice Board in certain Districts 

in the State of Tamil Nadu under the Juvenile Justice 
(Care and Protection of Children ), Act. 

Ariyalur District 

AMENDMENT TO NOTIFICATION 
[G . O . Ms. No . 4 , Social Welfare and Nutritious Meal Programme 

( SW8 ), 3rd January 2013, மார்கழி 19, நந்தன , திருவள்ளுவர் 
ஆண்டு - 2043 .) 

No. II(2 )/SWNMP/ 220/ 2013 . --In exercise of the powers 
conferred under sub - section ( 1 ) of Section 4 of the Juvenile 
Justice ( Care and Protection of Children ) Act , 2000 ( Central 
Act 56 of 2000 ), the Governor of Tamil Nadu hereby makes 
the following amendment to the Social Welfare and Nutritious 
Meal Programme Department Notification No . || ( 2 )/SWNMPI 
235 ( a- 7 ) / 2012 , published at page 6 of Part II - Section 2 of 
the Tamil Nadu Government Gazette Extraordinary , dated 
the 3rd May, 2012 , as subsequently amended . 


AMENDMENT 


6 . மேலே பத்தி 4 மற்றும் 5 - ல் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு , 
விருதாளர்களுக்கான விருதுத் தொகையை பெற்றுத்தர பொது 
( பட்டியில் - அத் துறையின் பிரிவு அலுவலருக்கு அதிகாரம் வழங்க 
அரசு ஆணையிடுகிறது . 

7 . மேலே பத்தி - 4 - ல் ஒப்பளிக்கப்பட்ட வாறு விருதுத் 
தொகைக்கான செலவினம் மற்றும் பதக்கம் , சான்றிதழ் 
ஆகியவற்றுக்கான செலவினங்களுக்காக ரூ .6,30 ,000/ - ( ரூபாய் ஆறு 
இலட்சத்து முப்பதாயிரம் மட்டும் ) தொகையினை அரசு அனுமதித்து 
ஆணையிடுகிறது . இச்செலவினத்திற்கான நிதியொதுக்கம் 
2012- 13 - ஆம் ஆண்டிற்கான வரவு - செலவுத் திட்டத்தில் கீழ்க்கண்ட 
கணக்குத் தலைப்பில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது . 


In the said Notification in the tabular column , in column (2 ) 
for the expression " 2 . Thiru M . Irudhayaraj, 2/81 , C .East Street , 
Pattanamkurichi, Aandimadam Post , Ariyalur District .- Member " 
the following expression shall be substitued , namely : 
" 2 . R . Baskaran , 

5th Street , 
Kamaraj Nagar , 
Ariyalur District . 


Member "; 


ASHOK DONGRE , 
Principal Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


